அந்தியோக்கஸ்‌ | எஃபிபேனஸ்‌ 
(தானியேல்‌ 8:9-14, 11:21-35) 


யார்‌ இந்த அந்தியோக்கஸ்‌ 1 எஃபிபேனஸ்‌? 


மஹா அலெக்சாண்டர்‌ (விசேஷித்த கொம்பு, தானி.8:5) கி.மு. 323-இல்‌ மரித்த 
பிறகு கிரேக்கப்‌ பேரரசு நான்கு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டது, அலெக்சாண்டரின்‌ 
நான்கு தளபதிகள்‌ (தோலமி, செலூக்கஸ்‌ நிக்கோட்டார்‌, அந்தியோக்னஸ்‌, 
கிஸாண்டர்‌) அவருடைய பேரரசின்‌ மீதான கட்டுப்பாட்டை எடுத்துக்‌ கொண்டனர்‌ 
(நான்கு கொம்புகள்‌, தானி. 8:8, 11:4). அந்த கொம்புகளில்‌ . ஒன்றிலிருந்து ஒரு 
“சிறிய கொம்பு?” ஒரு பெரிய தலைவனாக மாறியது, இந்த-சிறிய கொம்பு என்பது 
கி.மு. 175 முதல்‌ 163 வரை சிரியாவை ஆட்சி செய்த. வரலாற்றில்‌ கொடூரமான 
கொடுங்கோலர்களில்‌ ஒருவரான அந்தியோக்கஸ்‌ 1V எஃபிபேனஸ்‌ ஆகும்‌. 


அந்தியோக்கஸ்‌ தனக்கு “எஃபிபேனஸ்‌” (கpiphanes Gk. - ஈஸ்வர்‌ meaning 

“God Manifest” or “the Glorious/lllustrious”) என்ற பெயரை சூட்டிக்‌ 

கொண்டார்‌, அதற்கு “கடவுளின்‌ வெளிப்பாடு?” அல்லது “மகிமையான, 

புகழ்பெற்ற?” எனப்பொருளாகும்‌. ஏனெனில்‌ அவர்‌ தன்னைக்‌ கடவுளின்‌ வெளிப்பாடு 

(எபிபானி) என்று கூறிக்கொண்டார்‌, அவர்‌ தனது உருவ அம்சங்களுடன்‌ 
Pas. Sam, Yesu Thottam - Mobile: 94434 23660 / 86108 44461 


அச்சிடப்பட்ட நாணயங்களில்‌ “தியோஸ்‌” (080௦ கடவுள்‌) என்ற வார்த்தையையும்‌ 
வைத்திருந்தார்‌, மற்றும்‌ நாணயங்களில்‌ அவரது உருவ அம்சங்கள்‌ ஏறக்குறைய 
கிரேக்க கடவுள்‌ ஜீயஸ்‌ போலவே தோற்றமளித்தன. 


daniel and the 


abomination of desolation 


அட 


Coin depicting 


Antiochus IV Epiphanes 


அவர்‌ யூதர்களை நல்ல கிரேக்கர்களாக மாற்ற வேண்டும்‌ என்ற தீவிர ஆசை 
கொண்டிருந்தார்‌. அவரது முதல்‌ செயல்களில்‌ ஒன்று தீவிர யூதரான பிரதான 
ஆசாரியரான ஒனியாஸை வெளியேற்றி, அவருக்கு பதிலாக கிரேக்கர்களின்‌ 
புரவலரான ஜேசனை நியமித்தார்‌. ஆனால்‌ ஜேசனுக்கு பதிலாக மெனலாஸ்‌ என்பவர்‌ 
நியமிக்கப்பட்டார்‌, அவர்‌ உண்மையில்‌ பிரதான ஆசாரியர்‌ பதவியை விலைக்கு 
வாங்கினார்‌ என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. ராஜா மரித்துவிட்டார்‌ என்ற வதந்தியை 
நம்பி, ஜேசன்‌ எருசலேமை தாக்கி அந்தியோக்கஸ்‌ உயிருடன்‌ தான்‌ இருக்கிறார்‌ 
என்பதை அறிந்துகொண்டார்‌. கோபமடைந்த ராஜா எருசலேமைத்‌ தாக்கி, 
ஆலயத்தைக்‌ கொள்ளையடித்தார்‌, கி. மு. 168-இல்‌ அப்பல்லோனியஸின்‌ கீழ்‌ 
இருபதாயிரம்‌ பேர்‌ கொண்ட படையை அனுப்பி, எருசலேமைத்‌ தரைமட்டமாக்கினார்‌ , 


Pas. Sam, Yesu Thottam = Mobile: 94434 23660 / 86108 44461 


யூதர்களின்‌ ஒய்வுநாளில்‌ நகரத்திற்குள்‌ நுழைந்து, பெரும்பாலான ஆண்களைக்‌ 
கொன்று, பெண்களையும்‌ குழந்தைகளையும்‌ அடிமைகளாகக்‌ கொண்டு சென்றார்‌, 
மீதமுள்ள ஆண்கள்‌ யூதத்தலைவர்‌ யூதாஸ்‌ மக்கபியாஸின்‌ (1095 Maccabeus) 
படைக்கு தப்பி ஓடிவிட்டனர்‌. 


ஆனால்‌ ராஜா திருப்தியடையவில்லை, எனவே அவர்‌ தனது ஆட்சியில்‌ “ஒரே ஒரு 
மதம்‌ தானிருக்கும்‌; ஆனால்‌, அது யூத மதமாக இருக்காது?” என்ற ஆணையை 
வெளியிட்டார்‌. யூதர்கள்‌ ஓய்வுநாளை கைக்கொள்ளவும்‌, விருத்தசேதனம்‌ 
செய்வதையும்‌, லேவியரின்‌ உணவு விதிகளுக்கு கீழ்ப்படிவதையும்‌... அவர்‌ - தடை 
செய்தார்‌, மேலும்‌ கி.மு.168, டிசம்பர்‌ 14 அன்று யூத பலிப்டத்தை மாற்றி அதில்‌ 
ஜீயஸின்‌ பலிபீடத்தை வைத்து அதன்‌ மீது ஒரு பன்றியைப்‌ பலியிட்டது யூதமதத்திற்கு 
விரோதமான அவரது வெறுப்புப்‌ பிரச்சாரத்தின்‌ உச்சக்கட்டமாகும்‌! மோசேயின்‌ 
திருச்சட்டநகலை (தோரா) வைத்திருந்த எந்த யூதனும்‌ கொல்லப்பட்டான்‌. 


அந்தியோக்கஸ்‌ யூத மக்களை அழிப்பதற்கு மட்டுமல்லாமல்‌, அவர்களின்‌ 
மார்க்கத்தை பூமியிலிருந்தே அகற்றுவதற்கும்‌. தன்னால்‌ முடிந்த அனைத்தையும்‌ 
செய்துவந்தார்‌. அவருடைய கட்டளைகளைப்‌ பின்பற்றிய யூதர்களுக்கு வெகுமதி 
அளிப்பதாக அவர்‌ உறுதியளித்தார்‌, மேலும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிவதற்காக தங்கள்‌ 
பரிசுத்த உடன்படிக்கையை கைவிட்டவர்களும்‌ இருந்தனர்‌. இது யூத மக்களுக்கு 
சோதனை மற்றும்‌ சுத்திகரிப்பு நேரமாக இருந்தது. அவர்கள்‌ தங்கள்‌ பிதாக்களின்‌ 
கடவுளுக்குக்‌ கீழ்ப்படிந்து கொடூரமாகக்‌ கொல்லப்பட வேண்டும்‌, அல்லது சீரிய 
புறமத தலைவர்களுக்கு அடிபணிந்து தங்கள்‌ மதநம்பிக்கைக்கு துரோகிகளாக வாழ 
வேண்டும்‌ (தானி. 11:34 -35) என்ற நிலையிருந்தது. 


கி. மு. 170-இல்‌... சிரியாவுக்குத்‌ திரும்பிய அந்தியோக்கஸ்‌, எருசலேம்‌ மற்றும்‌ 
ஆலயத்தில்‌ ... உள்ள செல்வத்தின்‌ மீது தனது கவனத்தைத்‌ திருப்பினார்‌ 
(தானி.11:28). அவர்‌ ஆலயத்தைக்‌ கொள்ளையடித்து அதை தீட்டுப்படுத்தி, 
அன்றாடப்‌ பலிகளை ஒழித்து, ஏராளமான யூதர்களைக்‌ கொன்றார்‌, மேலும்‌ அங்கு 
நடைபெறும்‌ விஷயங்களைக்‌ தனது கட்டுப்பாட்டில்‌ வைத்திருக்க தன்‌ வீரர்களை 
அங்கே நிறுத்தினார்‌. இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு (கி.மு.168) மீண்டும்‌ 
எகிப்தின்‌ மீது படையெடுத்தார்‌, ஆனால்‌ இம்முறை ரோமானியர்கள்‌ 
(தானி. 11:30, “கித்தீமின்‌ கப்பல்கள்‌”) அவருக்கு எதிர்ப்பட்டு யுத்தத்தை நிறுத்தச்‌ 
சொன்னார்கள்‌. அவர்‌ வெறுப்புடன்‌ கீழ்ப்படிந்தார்‌ மற்றும்‌ அதற்காக யூதர்கள்‌ மீது 
தனது கோபத்தை வெளிப்படுத்தினார்‌. 


Pas. Sam, Yesu Thottam - Mobile: 94434 23660 / 86108 44461 


தானி. 11:33-35-இன்படி, அந்தியோக்கஸின்‌ தெய்வீகத்தன்மையை எதிர்த்த 
உண்மையுள்ள யூதர்களின்‌ ஒரு சிறிய குழு இருந்தது; அவர்கள்‌ அந்தியோக்கஸை 
எதிர்த்துப்‌ போராடுவதற்கு கடவுளை நம்பினர்‌. மத்தத்தியா என்ற யூத ஆச்சாரியன்‌ 
தனது ஐந்து மகன்களுடன்‌ ஒரு படையைத்‌ திரட்டி மீண்டும்‌ போரிட்டார்‌. அவரது 
மகன்‌ யூதாஸ்‌ மக்காபியஸ்‌ (“மக்காபியஸ்‌ ” என்பது புனைப்பெயர்‌ , அதற்கு “சுத்தியல்‌ ” 
என்று பொருள்‌), இந்த கிளர்ச்சியின்‌ கதாநாயகர்களில்‌ ஒருவர்‌. பல யூதர்கள்‌ 
தங்கள்‌ நகரத்திற்காகவும்‌, தங்கள்‌ ஆலயத்திற்காகவும்‌, தங்கள்‌ 
நம்பிக்கைக்காகவும்‌ தங்கள்‌ உயிரைக்‌ கொடுத்தனர்‌, இறுதியில்‌: யூதாஸ்‌ 
மக்காபியாஸ்‌ மற்றும்‌ அவரைப்‌ பின்பற்றுபவர்களின்‌ துணிச்சலான போராளிகளால்‌ 
எருசலேம்‌ விடுவிக்கப்பட்டது, டிசம்பர்‌ 14, 165 அன்று ஆலயம்‌ சுத்திகரிக்கப்பட்டது, 
தகனபலிப்டம்‌ மீட்டெடுக்கப்பட்டது, யூத வழிபாடு மீண்டும்‌ புதுப்பிக்கப்பட்டது. இந்த 
நிகழ்வைத்தான்‌ யூத மக்கள்‌ “தீபங்களின்‌ பண்டிகை” (The Feast of Lights) 
அல்லது “ஹனுக்கா” (72787 - Hanukkah) என்று கொண்டாடுகிறார்கள்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌, யோவான்‌ 10:22-இல்‌ அது “தேவாலய பிரதிஷ்டைப்‌ பண்டிகை” 
(Eykalvia — egkainia) எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அந்தியோக்கஸ்‌ 
பெர்சியாவில்‌ இருந்தபோது அவருக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்தது, அங்கு அவர்‌ 
கி. மு. 163-இல்‌ மரித்தார்‌. அவர்‌ பைத்தியக்காரன்‌ என்று கருதப்பட்டார்‌; மக்கள்‌ 
அவரை "Antiochus Epimanes - Antiochus the madman" என்று அழைத்ததில்‌ 
ஆச்சரியமில்லை. 


அந்தியோக்கஸ்‌ பற்றிய இந்த உண்மைகள்‌ எதிர்கிறிஸ்துவைப்‌ பற்றிய தானியேலின்‌ 
தீர்க்கதரிசனங்களை நன்கு புரிந்துகொள்ள உதவுகிறது. அந்தியோக்கஸ்‌ ஒரு 
சிறிய வழியில்‌ தனது அதிகாரத்தை செயல்படுத்தி, படிப்படியாக அதிகாரத்தை 
குவித்தார்‌; அவர்‌ தன்னை அதிகாரத்தில்‌ வளர்த்துக்கொண்டு, யூதர்களிடம்‌ 
இரக்கமின்றி நடந்து கொண்டார்‌. அவர்‌ யூதர்களை அவர்களுடைய “இன்பமான” 
தேசத்தில்‌ தாக்கி அவர்களுடைய மதப்பழக்கவழக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி 
வைத்தார்‌. அவர்‌ தன்னைக்‌ கடவுள்‌ என்று பிரகடனம்‌ செய்தார்‌. தானி. 8:10-இல்‌, 
யூதர்கள்‌ “வானத்தின்‌ சேனை” (தேவபக்தியுள்ள மக்கள்‌) என்றும்‌ ஆதி. 15:5, 
22:17ல்‌ “வானத்தின்‌ நட்சத்திரங்கள்‌?” என்றும்‌ விவரிக்கப்பட்டுள்ளனர்‌. 
அந்தியோக்கஸ்‌ ஆலயத்தில்‌ அன்றாட பலிகளை நிறுத்திவிட்டு, புறமத வழிபாட்டை 
மாற்றியமைத்தபோது, இது “பாழாக்கும்‌ அருவருப்பு” (தானி. 8:13) என்று 
அமைக்கப்பட்டது. இந்த கருத்து 9:27,11:31-இல்‌ காணப்படுகிறது: மற்றும்‌ மத்தேயு 
24:15; மாற்கு 13:14-இல்‌ இயேசுவால்‌ பயன்படுத்தப்பட்டது. அந்தியோக்கஸ்‌ செய்த 


Pas. Sam, Yesu Thottam - Mobile: 94434 23660 / 86108 44461 


காரியம்‌, எதிர்கிறிஸ்து ஆலயத்தில்‌ தனது உருவத்தை வைத்து, அவனை 
வணங்கும்படி உலகிற்குக்‌ கட்டளையிடுவான்‌ என்பதற்கான முன்னறிவிப்பாகும்‌ (2 
தெச. 2:4; வெளி.13:14).  துூனி.8:13 மற்றும்‌ 11:31 அந்தியோக்கஸைக்‌ 
குறிப்பிடுகின்றன, மேலும்‌ மற்ற குறிப்புகள்‌ எதிர்கிறிஸ்துவைப்‌ பற்றி 
குறிப்பிடுகின்றன, அந்தியோக்கஸ்‌ எதிர்கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல்‌ (Type of Ant- 
Christ) ஆகும்‌. 


அந்தியோக்கஸ்‌ எஃபிபேனஸ்‌ தன்‌ குணத்திலும்‌ செயல்பாடுகளிலும்‌ எதிர்காலத்தில்‌ 
வெளிப்படப்போகும்‌ எதிர்கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய்‌ இருக்கிறார்‌. காபிரியேல்‌ 
அவரை ““அவமதிக்கப்பட்டவன்‌”” மற்றும்‌ “இச்சகம்‌ பேசுபவன்‌” (தானி. 11:21) என 
அழைக்கிறார்‌. அந்தியோக்கஸ்‌ அரச சிம்மாசனத்தின்‌ முறைப்படியான வாரிசு 
அல்ல, ஆனால்‌ அவர்‌ அதை வஞ்சகத்தால்‌ பெற்றார்‌. உண்மையான வாரிசு 
டெமெட்ரியஸ்‌ சோட்டர்‌, அவர்‌ மிகவும்‌ இளமையாக இருந்தார்‌, எனவே 
அந்தியோக்கஸ்‌ டெமெட்ரியஸ்‌ சோட்டரின்‌ சட்டப்பூர்வ பாதுகாவலர்‌ என்று கூறி 


சிம்மாசனத்தைக்‌ கைப்பற்றினார்‌. 


அவர்‌ தனது இராணுவ முயற்சிகளில்‌ மிகவும்‌ வெற்றியாளராகவும்‌, முரட்டு 
சக்தியுடன்‌ ஏமாற்றும்‌ மூலோபாயத்தை : எவ்வாறு இணைப்பது என்பதை 
அறிந்திருந்தார்‌. எகிப்துக்கு எதிரான அவரது முதல்‌ யுத்தத்தில்‌ (தானி. 11:25-28), 
அவர்‌ எகிப்து முழுவதையும்‌ கைப்பற்றத்‌ தவறினாலும்‌ போரில்‌ வெற்றி பெற்றார்‌. 
அவர்‌ எகிப்திய தலைவர்களுடன்‌ பேரம்பேசும்‌ மேசைமுன்‌ அமர்ந்தார்‌, எந்த 
உடன்படிக்கையையும்‌ - ஏற்படுத்த விரும்பவில்லை. இருதரப்பிலும்‌ ஏமாற்றம்‌ 
இருந்தாலும்‌, ஆண்டவர்‌ இன்னும்‌ தனது கட்டுப்பாட்டில்‌ இருந்து, நாட்காட்டியைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்ட நேரங்கள்‌ உள்ளன, 
அவர்‌ எப்போதும்‌ சரியான நேரத்தில்‌ கிரியை செய்கிறார்‌. 


காபிரியேல்‌... அந்தியோக்கஸைப்‌ பற்றிய இந்தப்‌ பகுதியை தானியேலுக்கு 
நினைவுபடுத்துவதன்‌ மூலம்‌, தானியேல்‌ தன்னுடன்‌ தொடர்புகொண்டதால்‌ 
“இறுதிக்‌ காலத்தில்‌?” இஸ்ரவேலுக்கு ஏற்படும்‌ பாதிப்பை நினைவுபடுத்துகிறார்‌ 
(தானி. 11:35). பெர்சியாவின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பிறகு தோன்றும்‌ தலைவர்களைப்பற்றி 
அவர்‌ பேசியிருந்தாலும்‌, கடைசிக்காலத்தில்‌ யூதர்களுக்கு நடக்கும்‌ சில 
விஷயங்களை தானியேல்‌ அந்த நிகழ்வுகளில்‌ பார்க்க முடிந்தது. அந்தியோக்கஸைப்‌ 
போலவே வருங்கால எதிர்கிறிஸ்‌ து, தானியேலின்‌ எழுபதாம்‌ வாரத்தின்‌ (9:27, 11:31, 
12:11: மத்‌. 24:15; மாற்கு 13:14) ஏழு வருட உபத்திரவ காலத்தின்‌ நடுவில்‌ 


Pas. Sam, Yesu Thottam - Mobile: 94434 23660 / 86108 44461 


யூதர்களுடனான தனது உடன்படிக்கையை மீறும்போது யூத ஆலயத்தில்‌ தனது 
சொந்த உருவத்தை வைப்பான்‌. வருங்கால எதிர்கிறிஸ்து பற்றிய தெளிவான 
சித்திரமான அந்தியோக்கஸ்‌ எஃபிபேனஸ்‌ விஷயத்தில்‌ இது குறிப்பாக உண்மையாக 
இருந்தது. தம்முடைய மக்கள்‌ தங்கள்‌ விசுவாசத்திற்காகப்‌ பெரும்‌ துன்பங்களைச்‌ 
சகித்துக்‌ கொள்வார்கள்‌ என்றும்‌, சிலர்‌ விசுவாசத்தை மறுதலித்து எதிரிகளோடு 
சேர்வார்கள்‌ என்றும்‌, கர்த்தரை நம்பாத மற்றவர்கள்‌ “ஏமாற்றுப்‌ பேர்வழிகளைச்‌ ” 
சேர்ந்து கொள்வர்‌ என்றும்‌ தானியேல்‌ அறிந்திருந்தார்‌ (தானி. 11:32). எவ்வளவு 
கடினமான நேரங்கள்‌ இருந்தாலும்‌, கடவுள்‌ எப்போதும்‌ தம்மை விசுவாசிக்கும்‌. ஒரு 
மீந்திருக்கும்‌ கூட்டத்தை உடையவராய்‌ இருக்கிறார்‌. மேலும்‌ அவர்‌ தம்‌ மக்களுடன்‌ 
தம்‌ உடன்படிக்கையை இறுதிவரை கடைப்பிடிப்பார்‌ . 


தானியேல்‌ 11:36-இல்‌, தீர்க்கதரிசனம்‌ அந்தியோக்கஸ்‌ எஃபிபேனஸிலிருந்து அவர்‌ 


முன்னறிவித்த பாவமனுஷனான எதிர்கிறிஸ்‌ துவாகிய கடைசி உலக சர்வாதிகாரிக்கு 
மாறுகிறது. 


Source: Wiersbe Bible Commentary 


Pas. Sam, Yesu Thottam - Mobile: 94434 23660 / 86108 44461 


